GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


OF 


NMENT 


H 


No. 372 ] 


TAMILNADU 


TRUTH 
ALONE 


11 


TRIUMPHS 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 2.40 Paise . 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , MONDAY , JULY 4 , 2022 

Aani 20 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


DTP - VI - 1 - Ex ( 372 ) 


Part VI - Section 1 

Notifications of interest to the General Public 
issued by Heads of Departments , Etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


THE COMMISSIONER OF LAND ADMINISTRATION , CHEPAUK , CHENNAI - 600 005 . 

( R.o.c.No. CPRRP / CLA / 15 ( 1 ) / 17 / 2022 ) 

NOTICE UNDER SUB - SECTION ( 1 ) OF SECTION 15 OF THE TAMIL NADU HIGHWAYS ACT , 2001 READ WITH THE 
TAMIL NADU LAND ACQUISITION LAWS ( REVIVAL OF OPERATION , AMENDMENT AND VALIDATION ) ACT , 2019 . 
ACQUISITION OF LANDS 


No. VI ( 1 ) / 288 ( a ) / 2022 . 

The Government of Tamil Nadu having been satisfied that the lands specified in the Schedule below to be acquired 
for Highways purpose to wit , for formation of road for providing connectivity from Ennore Port to Mahabalipuram 
( from Km.38 + 050 to Km . 42 + 302 ) at Tiruvallur District , Tiruvallur Taluk , No.32 Velliyur - B ( Vaikasi Kandigai ) and it having 
already been decided that the entire amount of compensation to be awarded for the lands is to be paid out of the 
funds controlled and managed by the Highways Department . The following notice is issued under sub - section ( 1 ) of 
Section 15 of the Tamil Nadu Highways Act , 2001 ( Tamil Nadu Act 34/2002 ) . 

NOTICE 


Under sub - section ( 1 ) of Section 15 of the Tamil Nadu Highways Act , 2001 ( Tamil Nadu Act 34 of 2002 ) , 
the Governor of Tamil Nadu hereby acquires the Dry Patta lands specified in the schedule below measuring 3.2159 
Hectare / 32,159 Sq.Mtrs . to the same , a little more or less needed for the purpose to wit for formation of road for 
providing road connectivity from Ennore Port to Mahabalipuram ( from Km.38 + 050 to Km . 42 + 302 ) as part of Chennai 
Peripheral Ring Road Project , by Highways department . 


The Plan of the lands are kept in the office of the Special District Revenue Officer ( Land Acquisition ) , Chennai 
Peripheral Ring Road Project , Chennai - 600 058 and in the office of the Special Tahsildar ( Land Acquisition ) , Chennai 
Peripheral Ring Road Project , Unit - III , No.2 , Lal Bahadur Sastri Street , Periyakuppam , Tiruvallur - 602 001 and may be 
inspected at any time during the office hours . 


[ 1 ] 


2 


SI . 
No. 


( 1 ) 

1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


( ) 


11 


Survey 
/ Sub 
Division 

No. 


14 


( 2 ) 

172 / 1C2C 


172 / 1C3 

part 


172 / 2C3 


17 


172 / 3A1 


172 / 3B 

part 


10 173 / 3B 
part 

173 / 3C 
part 

12 174 / 1A3 
part 


173 / 1A1 

part 

173 / 1B1 

part 


173 / 2A 

part 

173 / 3A1 


13 174 / 1B 
part 


174 / 2A 
part 


15 177 / 1A 
part 


16 178 / 1A1 
part 


178/1 B 
part 


18 178/2 
part 


19 178 / 3A 
part 

20 178 / 3B 
part 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


THE SCHEDULE 

Tiruvallur District , Tiruvallur Taluk , 32 , Velliyur - B , ( Vaikasi Kandigai Village ) 


Total 
Extent 
( in 
Hects . ) 


Survey / 
New Sub 
Division 
No. 


( 3 ) 

( 4 ) 

0.00.36 172 / 1C2C 


0.08.00 172 / 1C3B 


0.00.51 


172 / 2C3 


0.03.36 172 / 3A1 


0.48.50 172 / 3B2 


0.06.96 173 / 1A1B 


0.07.22 173 / 1B1B 


0.49.81 173 / 2A2 


0.19.12 173 / 3A1 


0.20.00 173 / 3B2 


0.35.50 173 / 3C2 


1.34.40 174 / 1A3B 


0.08.00 174 / 1B2 


0.88.00 174 / 2A2 


0.90.00 177 / 1A2 


0.23.25 178 / 1A1B 


0.44.50 178 / 1B2 


0.42.00 178 / 2B 


0.26.00 178 / 3A2 


0.09.50 178 / 3B2 


Extent Type of 
to be Land 
Acquired ( Wet / 
( in Dry / 
Sq.Mtrs . ) Natham ) 

( 5 ) 

( 6 ) 

00036 

Dry 


00209 


00051 


00336 


01455 


00465 


00468 


03243 


01912 


01555 


00102 


08355 


00303 


01436 


01486 


01629 


00450 


03820 


02553 


00200 


Dry 


Dry 


Dry 


Dry 

Dry 


Dry 


Dry 

Dry 


Dry 


Dry 

Dry 


Dry 


Dry 


Dry 


Dry 


Dry 


Dry 


Dry 

Dry 


Details of 
Structures in 
the lands to be 
acquired 


( 7 ) 


Electric Meter 
Board - 1 

Bore Well - 1 


Low Tension 

Electric Pole - 1 


Bore Well - 1 , 
Pump Shed - 1 


Brick Chamber 

with Chimney - 1 , 
Low Tension 
Electric Pole 
1 , Bore Well - 1 , 
Toilet without 
Wall - 1 


Bore Well - 1 


Details of 
Trees in the 
land to be 
acquired 


( 8 ) 
Mango Tree - 1 


Paddy Crop 


Paddy Crop 


Neem Tree - 1 , 
Palmyrah 
Trees - 2 
Paddy Crop 

Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Paddy Crop 


Details of Land 
Owners / Interested 
persons 


( 9 ) 

264. M.Nagarajan 
S / o Mannasi Reddy 


163. Ranganatha 
Naidu 

S / o Kistama Naidu 

57. 1.Chandrasekar 
S / o.l.Raghunath Naidu 
264. M.Nagarajan 
S / o Mannasi Reddy 

753. Umadevi 
Wo.l.Chandrasekar 
57. 1.Chandrasekar 
S / o.l.Raghunath Naidu 
753. Umadevi 
W / o.l.Chandrasekar 


57. 1.Chandrasekar 
S / o . I.Raghunath 
Naidu 


753. Umadevi 
W / o.l.Chandrasekar 


746. R.Suresh 

S / o Ranganatha Naidu 


57. 1.Chandrasekar 
S / o.l.Raghunath Naidu 


753. Umadevi 
W / o.l.Chandrasekar 


88. Canal Corporation 
Chennai 


753. Umadevi 
W / o.l.Chandrasekar 


57. 1.Chandrasekar 
S / o.l.Raghunath Naidu 


SI . Survey 

No. 

/ Sub 

Division 

No. 


( 1 ) 

21 


( 2 ) 

218 / 1A1 
part 


22 219 / 1A1 
part 

23 219 / 1B1 

part 

24 220 / 3A 

part 

25 220 / 4A 

part 

26 220 / 9A 
part 


27 220 / 11A 
part 


220 / 14A 
31 part 

32 220 / 18A 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

Total 
Extent 
( in 
Hects . ) 

Survey / 
New Sub 
Division 
No. 

Details of 
Trees in the 
land to be 
acquired 


33 220 / 20A 
part 


( 4 ) 

( 3 ) 
0.10.00 218 / 1A1B 


Total 


0.15.15 219 / 1A1B 


0.08.05 219 / 1B1B 


0.01.55 220 / 3A2 


0.01.52 


0.06.03 


220 / 4A2 


220 / 9A2 


0.04.87 220 / 11A2 


0.08.86 220 / 13A2 


0.07.41 220 / 14A2 


28 220 / 12A1 0.02.59 220 / 12A1B 00064 
part 


0.01.02 220 / 18A 


7.38.48 


Extent Type of 
to be Land 
Acquired ( Wet / 
( in Dry / 
Sq.Mtrs . ) Natham ) 

( 5 ) 

00500 


29 220 / 12B1 0.05.28 220 / 12B1B 00046 

part 

30 220 / 13A 
part 


0.01.16 220 / 20A2 


00564 


00195 


00020 


00087 


00248 


00119 


00106 


00012 


00102 


00032 


32,159 


Total Extent to be acquired 32,159 Sq.Mt 


( 6 ) 

Dry 


Dry 

Dry 


Dry 

Dry 

Dry 


Dry 


Dry 


Dry 


Details of 
Structures in 

the lands to be 
acquired 


Dry Vacant Land 


( 7 ) 


Dry 


Vacant Land 


Vilapakkam 
Primary 
Agricultural 

Co - Operative 


Society Terraced 

( RCC Roof ) 
Building 

Dry Vacant Land 

Dry 


( 8 ) 

Paddy Crop 


Paddy Crop 


Teak Wood 
Trees - 8 , 
Small Mango 

Tree - 1 , 

Sappotta Tree 

1 


Neem Tree - 1 


Teak Wood 
Trees 
( Small ) -4 , 
Coconut 
Tree - 1 


Details of Land 
Owners / Interested 

persons 


( 9 ) 

826. Mohana 
W / o Madhava 


Naidu - 1 , 

Mahesh 

S / o.Madhava Naidu - 2 , 


Akila 

D / o Madhava Naidu - 3 
12.Sujivanammal 

W / o . Sundaram Naidu 


3 


242. P.Surendar Babu 
S / o.Damodara 

Naidu - 1 , 

P.Sridhar Babu 
S / o Damodara 

Naidu - 2 , 


P.Venkateswara Rao 
S / o Damodara 
Naidu - 3 


764. J. Murali 

S / o Jayarama Naidu 


875. J.J. 744. Primary 
Agricultural 
Co - Operative Credit 
Union , Vilapakkam 

764. J. Murali 

S / o Jayarama Naidu 
875. J.J. 744. Primary 
Agricultural 

Co - Operative Credit 
Union , Vilapakkam 


242. P.Surendar Babu 
S / o . Damodara 

Naidu - 1 , 
P.Sridhar babu 
S / o Damodara 
Naidu - 2 , 


P.Venkateswara Rao 
S / o Damodara 
Naidu - 3 


764. J.Murali 

S / o Jayarama Naidu 


4 


[ செ.எ.சா.தி. / நி.நி.ஆ. / 15 ( 1 ) / 17 / 2022 ) ] 

தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சட்டம் , 2001 உட்பிரிவு ( 1 ) பிரிவு 15 - ன்கீழான அறிவிக்கை , [ தமிழ்நாடு நிலம் கையகப்படுத்துதல் 
சட்டங்கள் ( செயல்முறை உயிர்ப்பித்தல் , திருத்தம் மற்றும் செல்லத்தக்கதாக்குதல் ) சட்டம் 2019 உடன் படிக்கப்பட்டது . ] 


கீழ்காணும் அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள நிலங்களை நெடுஞ்சாலை அமைக்கும் நோக்கத்திற்காக அதாவது சென்னை எல்லை 
சாலை திட்டத்தின்கீழ் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சாலை அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்துவதில் , தமிழ்நாடு 
அரசு மன நிறைவடைந்திருப்பதோடு , அந்நிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத்தொகை முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை 
கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படும் நிதியிலிருந்து செலுத்தப்பட வேண்டும் என்றும் இவ்வரசால் , ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளது . 
எனவே தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சட்டம் -2001 ( தமிழ்நாடு சட்டம் 34/2002 ) உட்பிரிவு ( 1 ) பிரிவு 15 - ன்கீழ் பின்வரும் அறிவிப்பு 
வெளியிடப்படுகிறது . 


அறிவிப்பு 

தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சட்டம் -2001 ( தமிழ்நாடு சட்டம் 34/2002 ) உட்பிரிவு ( 1 ) பிரிவு 15 - ன்படி தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கீழ்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு 32,159 ச.மீ. நிலங்களை அதே அளவிற்கோ அல்லது சற்றுக் 
கூடுதலாகவோ / குறைவாகவோ பரப்பளவு உள்ளதுமான நிலங்கள் நெடுஞ்சாலைகள் அமைக்கும் நோக்கத்திற்காக அதாவது சென்னை 
எல்லை சாலை திட்டத்தின்கீழ் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சாலை அமைக்கும் பணிக்காக தேவைப்படுகின்றன 
என்று இதன் மூலம் அறிவிக்கிறார் . 


நில எடுப்பு செய்யப்படும் நிலங்கள் குறித்த விவரங்களை தனி மாவட்ட வருவாய் அலுவலர் ( நி.எ. ) , சென்னை எல்லை 
சாலை திட்டம் , சென்னை -600058 மற்றும் தனி வட்டாட்சியர் ( நி.எ. ) , அலகு -3 , சென்னை எல்லை சாலை திட்டம் , எண் .2 , 
லால் பகதூர் சாஸ்திரி தெரு , பெரியகுப்பம் , திருவள்ளூர் -602 001 அலுவலகத்தில் பணிநேரத்தில் பார்வையிடலாம் . 


வ 

எண் 


( 1 ) 

1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


சர்வே / 

உட்பிரிவு 
எண் . 


( 2 ) 

172 / 1 சி 2 சி 


172/1013 
பகுதி 


172/2013 


172 / 3 எ 1 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


172 / 3 பி 
பகுதி 


173 / 1 எ 1 
பகுதி 


173 / 1 பி 1 
பகுதி 


173 / 2 எ 
பகுதி 


அட்டவணை 

திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , 32 , வெள்ளியூர் - ஆ ( வைகாசி கண்டிகை கிராமம் . ) 


மொத்த 

பரப்பளவு 

( ஹெக் 

டேரில் ) 

( 0.00.00 ) 

( 3 ) 

0.00.36 


0.08.00 


சர்வே 

/ புதிய 

உட்பிரிவு 
எண் 


0.00.51 


நில 

எடுப்பு 


வகை 
பாடு 


பரப்பளவு 
( சதுர 
மீட்டரில் ) 

( 4 ) 

( 5 ) 

( 6 ) 

172 / 1 சி 2 சி 00036 புன்செய் 


172 / 1 சி 3 பி 00209 புன்செய 


172/2013 00051 புன்செய் 

0.03.36 172 / 3 எ 1 00336 புன்செய் 


0.48.50 172 / 3 பி 2 01455 புன்செய் 


0.06.96 173 / 1 எ 1 பி 00465 புன்செய் 


0.07.22 173 / 1 பி 1 பி 00468 புன்செய் 


0.49.81 173 / 26T2 03243 புன்செய் 


நில எடுப்பு 


உள்ள 


கட்டிடங்கள் , 
கிணறுகள் , 
விவரங்கள் 

( 7 ) 


| 


மின் மீட்டர் 
பலகை -1 

ஆழ்துளை 
கிணறு -1 


1 


குறைந்த மின் 
அழுத்த மின் 
கம்பம் -1 
ஆழ்துளை 
கிணறு -1 , 

பம்ப் ஷெட் -1 


நில எடுப்பு 
பரப்பில் உள்ள 
மரங்கள் 
விவரங்கள் 


( 8 ) 

மாமரம் -1 


நெற்பயிர் 


T 


T 


நெற்பயிர் 


வேப்ப மரம் -1 , 


பனை 

மரங்கள் -2 

நெற்பயிர் 


பட்டா எண் . 
நில உரிமைதாரர்கள் 
மற்றும் தற்போதைய 
அனுபவதாரர்கள் பெயர் 


( 9 ) 

264. எம்.நாகராஜன் 
த / பெ மன்னாசி ரெட்டி 


163. ரங்கநாத நாயுடு 
த / பெ கிஷ்டம நாயுடு 


57. ஐ.சந்திர சேகர் 
த / பெ ஐ.ரகுநாத நாயுடு 
264. எம்.நாகராஜன் 
த / பெ மன்னாசி ரெட்டி 


753.உமாதேவி 
க / பெ . ஐ.சந்திரசேகர் 


57. ஐ.சந்திர சேகர் 
த / பெ ஐ.ரகுநாத நாயுடு 


753.உமாதேவி 
க / பெ.ஐ.சந்திரசேகர் 


வ . 
எண் 


( 1 ) 


9 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


சர்வே / 

உட்பிரிவு 
எண் . 


( 2 ) 

173 / 3 எ 1 

173 / 3 பி 
பகுதி 


173 / 3 சி 
பகுதி 


174 / 1 எ 3 
பகுதி 


174 / 1 பி 
பகுதி 


174 / 2 எ 
பகுதி 


177 / 1 எ 
பகுதி 


178 / 1 எ 1 
பகுதி 


178 / 1 பி 
பகுதி 


178/2 பகுதி 

178 / 3 எ 
பகுதி 


178 / 3 பி 
பகுதி 


218 / 1 எ 1 
பகுதி 


219 / 1 எ 1 
பகுதி 
219 / 1 பி 1 
பகுதி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


நில 
எடுப்பு 
பரப்பளவு 
( சதுர 
மீட்டரில் ) 

( 5 ) 

( 6 ) 

01912 புன்செய் 

173 / 3H2 01555 புன்செய் 

0.35.50 173/3812 00102 புன்செய் 


மொத்த 

பரப்பளவு 

( ஹெக் 

டேரில் ) 

( 0.00.00 ) 

( 3 ) 


0.19.12 


0.20.00 


சர்வே 
/ புதிய 

உட்பிரிவு 
எண் . 


0.88.00 


( 4 ) 

173 / 3 எ 1 


1.34.40 174 / 1 எ 3 பி 08355 புன்செய் 


0.08.00 174 / 1 பி 2 00303 புன்செய் 


0.44.50 


174 / 2 எ 2 01436 புன்செய் 


0.90.00 177 / 1 எ 2 01486 புன்செய் 


வகை 

பாடு 


0.23.25 178 / 1 எ 1 பி 01629 புன்செய் 


178 / 1 பி 2 


0.42.00 178/21 03820 


0.26.00 178 / 3 எ 2 


00450 புன்செய் 


0.10.00 218 / 1 எ 1 பி 


புன்செய் 


02553 புன்செய் 


0.09.50 178 / 3H2 00200 புன்செய் 


00500 புன்செய் 


0.15.15 219 / 1 எ 1 பி 00564 புன்செய் 


0.08.05 219 / 1 பி 1 பி 00195 புன்செய் 


நில எடுப்பு 
பரப்பில் உள்ள 
கட்டிடங்கள் . 
கிணறுகள் , 
விவரங்கள் 

( 7 ) 


T 


புகை போக்கியுடன் 
கூடிய செங்கல் 


சூளை -1 , 
குறைந்த மின் 
அழுத்த மின் 
கம்பம் -1 , 
ஆழ்துளை 
கிணறு -1 , 

மேற்கூரை 

இல்லாத 

கழிவறை 

கட்டிடம் -1 


ஆழ்துளை 

கிணறு -1 


ļ 


T 


| 


T 


| 


T 


நில எடுப்பு 
பரப்பில் உள்ள 
மரங்கள் 
விவரங்கள் 


( 8 ) 

நெற்பயிர் 


நெற்பயிர் 


T 


நெற்பயிர் 


T 


நெற்பயிர் 

நெற்பயிர் 


நெற்பயிர் 


நெற்பயிர் 


நெற்பயிர் 


நெற்பயிர் 


நெற்பயிர் 


பட்டா எண் / 
நில உரிமைதாரர்கள் 
மற்றும் தற்போதைய 
அனுபவதாரர்கள் பெயர் 


( 9 ) 

57. ஐ.சந்திர சேகர் 
த / பெ ஐ.ரகுநாத நாயுடு 


753.உமாதேவி 
க / பெ . ஐ.சந்திரசேகர் 


746.ஆர்.சுரேஷ் 
த / பெ . ரங்கநாத நாயுடு 


57. ஐ.சந்திர சேகர் 
த / பெ ஐ.ரகுநாத நாயுடு 


753 , உமாதேவி 

க / பெ . ஐ.சந்திரசேகர் 

88. கால்வாய் மாநகராட்சி 
சென்னை 


753 , உமாதேவி 

க / பெ . ஐ.சந்திரசேகர் 


57. ஐ.சந்திர சேகர் 

த / பெ ஐ.ரகுநாத நாயுடு 


LO 


826. மோகனா 

க / பெ மாதவ நாயுடு -1 , 
மகேஷ் 

த / பெ மாதவ நாயுடு -2 , 
அகிலா 

த / பெ மாதவ நாயுடு -3 


12. சுஜூவனம்மாள் 
க / பெ சுந்தரம் நாயுடு 


6 


வ . 
எண் 


( 1 ) 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


33 


சர்வே / 

உட்பிரிவு 
எண் . 


( 2 ) 

220 / 3 எ 
பகுதி 


220 / 4 எ 
பகுதி 


220 / 9 எ 
பகுதி 


220 / 11 எ 
பகுதி 


220 / 12T1 
பகுதி 


220 / 12 பி 1 
பகுதி 


220 / 13 எ 
பகுதி 


220 / 14 எ 
பகுதி 


220 / 18 எ 


220 / 20 எ 
பகுதி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மொத்த 

பரப்பளவு 

( ஹெக் 

டேரில் ) 

( 0.00.00 ) 

( 3 ) 

( 4 ) 

0.01.55 220/32 


சர்வே 
/ புதிய 

உட்பிரிவு 
எண் . 


நில 
எடுப்பு 
பரப்பளவு 
( சதுர 
மீட்டரில் ) 

( 5 ) 


0.01.52 220/462 00087 


00020 


0.06.03 220 / 9 எ 2 00248 


0.05.28 


220 / 12 பி 
1 பி 


வகை 

பாடு 


0.04.87 220 / 116T2 00119 புன்செய் 


( 6 ) 

புன்செய் 

புன்செய் 

புன்செய் 


0.02.59 220 / 12 எ 1 பி 00064 புன்செய் 


00046 புன்செய் 


0.08.86 220 / 13 எ 2 00106 புன்செய் 


0.07.41 220/1462 00012 புன்செய் 


0.01.02 220 / 18 எ 00102 புன்செய் 


0.01.16 220 / 20 எ 2 00032 புன்செய் 


நில எடுப்பு 
பரப்பில் உள்ள 
கட்டிடங்கள் . 
கிணறுகள் , 
விவரங்கள் 

( 7 ) 


T 


காலி நிலம் 


விளாப்பாக்கம் 

கூட்டுறவு 
தொடக்க 

வேளாண்மை 


மொத்தம் 

7.38.48 

32.159 

நில எடுப்பு செய்யப்படவுள்ள நிலங்களின் மொத்த பரப்பளவு 32,159 சதுர மீட்டர் . 


நில எடுப்பு 
பரப்பில் உள்ள 
மரங்கள் 
விவரங்கள் 


கடன் வழங்கும் 
தளம் போட்ட 
கட்டிடம் 


காலி நிலம் 


தேக்கு 

மரங்கள் -8 , 
சிறிய 
மாமரம் -1 , 

சப்போட்டா 
மரம் -1 


( 8 ) 


வேப்பமரம் -1 


காலி நிலம் 


T 


சிறிய தேக்கு 

மரங்கள் -4 , 
தென்னை 
மரம் -1 


பட்டா எண் / 
நில உரிமைதாரர்கள் 
மற்றும் தற்போதைய 
அனுபவதாரர்கள் பெயர் 


( 9 ) 

242. பி.சுரேந்தர் பாபு 
த / பெ தாமோதர நாயுடு 1 , 
பி.ஸ்ரீதர் பாபு 

த / பெ தாமோதர நாயுடு 2 , 
பி.வெங்கடேஸ்வரராவ் 
த / பெ தாமோதர நாயுடு -3 


764. ஜெ.முரளி 

த / பெ ஜெயராம நாயுடு 


875.ஜே.ஜே .744 
தொடக்க வேளாண்மை 
கூட்டுறவு கடன் சங்கம் , 
விளாப்பாக்கம் 


764.ஜெ.முரளி 

த / பெ ஜெயராம நாயுடு 


875.ஜே.ஜே .744 

தொடக்க வேளாண்மை 
கூட்டுறவு கடன் சங்கம் , 
விளாப்பாக்கம் 


242. பி.சுரேந்தர் பாபு 
த / பெ தாமோதர நாயுடு -1 , 
பி.ஸ்ரீதர் பாபு 

த / பெ தாமோதர நாயுடு -2 , 
பி.வெங்கடேஸ்வரராவ் 
த / பெ தாமோதர நாயுடு -3 


764.ஜெ.முரளி 

த / பெ ஜெயராம நாயுடு 


எஸ்.நாகராஜன் , 
நில நிர்வாக ஆணையர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


